NOVEMBER/DECEMBER 2023 


28UCH11 — GENERAL CHEMISTRY -1 


Time : Three hours Maximum : 75 marks 


SECTION A — (10 x 2 = 20 marks) 
Answer ALL questions. 


Write the electronic configuration for phosphorus. 


பாஸ்பரஸிற்கான எலக்ட்ரான்‌ கட்டமைப்பை எழுதவும்‌. 


State Hund’s rule. 

ஹன்ட்‌ விதியை வரையறுக்கவும்‌. 

3. Give the significance of W and 45, 

ம்‌ மற்றும்‌ ஏ இன்‌ முக்கியத்துவத்தைத்‌ தருக. 


4. What is meant by covalent radii? Give an 


example. 


சகப்பிணைப்பு ஆரங்கள்‌ என்றால்‌ என்ன ? ஒரு 
உதாரணம்‌ தருக. 


4240 


10. 


Draw the Lewis dot structure of NHs and H,O 


molecule. 

NH: மற்றும்‌ 1,0 மூலக்கூறின்‌ லூயிஸ்‌ புள்ளி 
அமைப்பை வரையவும்‌. 

Define Born-Haber cycle. 


பார்ன்‌-ஹேபர்‌ சுழற்சியை வரையறுக்கவும்‌. 
Calculate bond order for O, and 04. 


0, மற்றும்‌ 0; க்கான பிணைப்பு வரிசையைக்‌ 
கணக்கிடுக. 


What are semi-conducting materials? Give an 
example. 

குரை கடத்தும்‌ பொருட்கள்‌ என்றால்‌ என்ன? ஒரு 
உதாரணம்‌ தருக. 

Write the stability order of carbonium ions. 
கார்போனியம்‌ அயனிகளின்‌ நிலைப்புத்தன்மை 
வரிசையை எழுதுக. 

Define nucleophiles. Give an example. 


கருக்கவர்வான்‌௧ளை வரையறுக்கவும்‌. ஒரு உதாரணம்‌ 
தருக. ள்‌ 


2 4240 


20, 


Explain in detail about the stability of free 


radicals and carbanions. 


தனி உறுப்புகள்‌ மற்றும்‌ கார்பன்‌ எதிரயனிகளின்‌ 


லைப்புத்தன்மை பற்றி விரிவாக விளக்கவும்‌. 
புத்த 


4240 


1: 


(a) 


டு) 


(6) 


(9) 


ல 


SECTION B — (5 x 5 = 25 marks) 
Answer ALL questions. 


Write about the atomic spectra. 


அணு நிறமாலை பற்றி எழுதுக. 
Or 
Explain the black body radiation. 
கரும்‌ பொருள்‌ கதிர்வீச்சை விளக்குக. 
Explain the wave mechanical model of atom. 
அணுவின்‌ அலை இயக்க மாதிரியை விளக்குக. 
Or 


Highlight the periodic trends of ionization 
energy and electron affinity in the periodic 
table. 

தனிம வரிசை அட்டவணையில்‌ அயனியாக்க்ம்‌ 
ஆற்றல்‌ மற்றும்‌ எலக்ட்ரான்‌ தொடர்பு 
ஆகியவற்றின்‌ மாறுபாடுகளை 
முன்னிலைப்படுத்தவும்‌. 


Write a note on Fajan’s rules. 


ஃபஜனின்‌ விதிகள்‌ குறித்து ஒரு குறிப்பை 
எழுதுக. 


Or 
3 4240 


14. 


15. 


(9) 


(EY) 


(ு) 


(CY) 


௫) 


Calculate the percentage ionic character of 
HCl using Pauling electronegativity scale. 


பாலிங்‌ எலக்ட்ரான்‌ எதிர்மின்தன்மை அளவைப்‌ 
பயன்படுத்தி 1101 இன்‌ அயனித்‌ தன்மை 
சதவீதத்தை கணக்கிடவும்‌. 
Write highlights of valence bond (VB) theory. 
இணைதிறன்‌ பிணைப்பு (VB) கோட்பாட்டின்‌ 
சிறப்பம்சங்களை எழுதுக. 

Or 


What are weak chemical forces? Give a short 
note on it types. - 


, பலவீனமான இரசாயன பிணைப்பு விசைகள்‌ 


என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகளைப்‌ பற்றி ஒரு 
சிறிய குறிப்பைத்‌ தருக. 


Elucidate the differences between homolytic 

and heterolytic cleavage. 

ஒரே மற்றும்‌ பல மாதிரியான பிளவுகளுக்கு 

இடையிலான வேறுபாடுகளை தெளிவுபடுத்தவும்‌. 
Or 


Explain the basicity of aromatic amines. 
அரோமேட்டிக்‌ 
விளக்குக. 


அமீன்களின்‌ காரத்தன்மை 


4 4240 


16. 


17. 


18. 


19. 


SECTION C — (3 x 10 = 30 marks) 
Answer any THREE questions. 


(a) Explain the photoelectric effect. (5) 
௫) Highlight importance of Bohr’s atomic model. 

ட) 
(அ) ஒளிமின்னழுத்த விளைவை விளக்கவும்‌ 


(ஆ) போர்‌ அணு 
எடுத்துரைக்கவும்‌. 


மாதிரியின்‌ முக்கியத்துவத்தை 
Elaborate the classification of elements. 


தனிமங்களின்‌ வகைப்பாட்டை விரிவுபடுத்தவும்‌. 


Explain VSEPR theory with suitable examples. 


பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன்‌ VSEPR 


கோட்பாட்டை விளக்குக. 


Discuss the highlights of MO theory using N, and 
NO as examples. 
உதாரணமாக Nஃ மற்றும்‌ 110 ஐப்‌ பயன்படுத்தி M0 


கோட்பாட்டின்‌ சிறப்பம்சங்களைப்‌ பற்றி விவாதிக்கவும்‌. 


5 4240 


